போ போ கெட்ட போரிடும்‌ உலகே போ 4 


ஆஹா ஆஹா ஆஹா ஜெய்‌ ஜெய்‌ ஜெய்‌ 

ஜெய்‌ ஜெய்‌ ஜெய்‌ ஜெய்‌ ஜெயய்‌ 

சண்டை சண்டை சண்டை சண்டை 

ராவணன்‌ ராமன்‌ போர்‌ கெளரவர்‌ பாண்டவர்‌ போர்‌ 

சோழர்‌ சேரர்‌ போர்‌ பல்லவ பாண்டி போர்‌ வெர்ரி வெர்ரி போர்‌ 
திப்பு சிவாஜி போர்‌ பாபர்‌ கஜினி போர்‌ 

ஜான்சி பரங்கி கட்ட பொம்மு போர்‌ வெர்ரி வெர்ரி போர்‌ 
நெப்போ அலெக்ஸ்‌ போர்‌ 

ஒன்னு ரெண்டு போர்‌ உலகப்போர்‌ வெர்ரி வெர்ரி போர்‌ 
பள்ளிக்கூடம்‌ சொல்லி தந்த போர்‌ போர்‌ வெர்ரி வெர்ரி போர்‌ 


அய்யோ அய்யோ அய்யோ 

சண்டை சண்டை சண்டை சண்டை 

இந்தியா சீனா போர்‌ பாகிஸ்தான்‌ போர்‌ 

என்‌ தாத்தன்‌ காலத்து போர்‌ அது எல்லைக்கோட்டு போர்‌ நோ நோ வார்‌ 
ஈரான்‌ ஈராக்‌ போர்‌ அது ஆரிய அரக்கன்‌ போர்‌ 

குவைத்‌ ஈராக்‌ போர்‌ அது அமெரிக்கனின்‌ ஆயில்‌ திருட்டு போர்‌ 
என்‌ அம்மா காலத்து போர்‌ நோ நோ வார்‌ 

இலங்கை ஈழப்போர்‌ அது தமிழ்‌ இன அழிப்புப்போர்‌ 
ஆஃப்கானிஸ்தான்‌ போர்‌ 

அது அக்டோபஸை அடித்து விரட்டிய போர்‌ 

இப்ப நடக்குது போர்‌ உக்ரைன்‌ உருஷ்ய போர்‌ 

விட்டதை பிடிக்க போர்‌ போர்‌ போர்‌ 510 stop stop the war 


ஓஹோ ஹோ ஹோ ஓ ஹோ ஹோ 
கமகரிஏஏ அ.ஃகு ஏ ஏ ஏ 

௭..கு ஏன்‌ ௭..கு ஏன்‌ எ..கு ஏன்‌ 

கரும்‌ நிழலை பார்த்து நான்‌ கலங்குவேன்‌ 

அது நீதானாவென்று 

அனல்‌ காற்றில்‌ பிண வாடை உடல்‌ சிலிர்ப்பேன்‌ 
அது நீதானாவென்று 

வெடி சத்தம்‌ கேட்டு அதிர்வேன்‌ 

அது நீதானாவென்று 

புகை மேகம்‌ பார்த்து நான்‌ அழுவேன்‌ என்‌ அன்பே 
தீ புகை மேகம்‌ பார்த்து நான்‌ அழுவேன்‌ 

அது நீதானாவென்று 

மழை வரும்னு சொல்லுவங்க 

புயல்‌ வரும்னு சொல்லுவங்க 

போர்‌ வரும்னு சொல்லமாட்டாங்க சொல்லமாட்டாங்க 


போ போ கெட்ட போரிடும்‌ உலகே போ 

வூ வா உயிர்‌ பிழைத்து வா என்‌ அன்பே நீ உயிர்‌ பிழைத்து வா 
போ போ கெட்ட போரிடும்‌ உலகே போ 

வு வா உயிர்‌ பிழைத்து வா என்‌ அன்பே நீ உயிர்‌ பிழைத்து வா 
மழை வரும்னு சொல்லுவங்க 

புயல்‌ வரும்னு சொல்லுவங்க 

போர்‌ வரும்னு சொல்லமாட்டாங்க 

சொல்லமாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க 


- அருள்சந்‌, திருச்சி-25, 24-03-2022 1௦ 27-03-2022 


